டூ [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 2.40 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 47] CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 29, 2023 
Karthigai 13, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part II—Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the 
public issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்‌ துறை 


[ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை - மனித கழிவுகளை மனிதர்களே 
அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 2013 (மத்திய அரசு 
சட்டம்‌ எண்‌.25/2013)-ஐ கண்காணிக்கவும்‌, அதனை செம்மையாக செயல்படுத்துவதற்கு 
ஆலோசனை வழங்கவும்‌ மாநில கண்காணிப்பு குழு அமைத்தது-திருத்தியமைத்தல்‌- ஆணை 
வெளியிடப்படுகிறது.] 112-113 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMET 


Fixation of Mill-wise Fair and Remunerative Price oe for 2022-2023 
Sugar Season in respect of Sugar MIlls in Tamil Nadu. .. «114-115 


[111] 
DTP—ll-1—47 


M2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்‌ துறை 
No. ॥(1/௮1//832023. 

[ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலத்துறை - மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை 
செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 2013 (மத்திய அரசு சட்டம்‌ எண்‌.25/2013)-ஐ கண்காணிக்கவும்‌, அதனை 
செம்மையாக செயல்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கவும்‌ மாநில கண்காணிப்பு குழு அமைத்தது-திருத்தியமைத்தல்‌- ஆணை 
வெளியிடப்படுகிறது.] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:-- 

[அரசானை ௫ிலை) எம்‌, 146, அதிதிராவிடர்‌ மற்றும்‌ பங்குடிபினர்‌ நல (அதிந,இத்‌ துறை, 
3 நவம்பர்‌ 2023, ஜப்பசி 17, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024./ 
படிக்கப்பட்டது: 
1, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களிள்‌ மறுவாழ்வு 
சட்டம்‌, 2013 (மத்திய அரசு சட்டம்‌ எண்‌. 25/2013) 
2, அரசாணை (இலை எண்‌. 30, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நல (ஆதிந.6த்‌ துறை 
நாள்‌ 24.04.2017 
3, ஆதிதிராவிடர்‌ நல ஆணையரின்‌ கடித ந.க.எண்‌.ஏ]1/17925/2021, நாள்‌ 02.07.2021 
ஆணை: எண்‌.146, ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நல (ஆதிந.6)த்‌ துறை, 3 நவம்பர்‌ 2023. 

மேலே முதலாவதாகப்‌ படிக்கப்பட்ட மத்திய அரசின்‌ சட்டம்‌ எண்‌.25/13-இல்‌ மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ 
தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 2013 பிரிவு 26(-இல்‌ ஒவ்வொரு மாநிலமும்‌, ஒரு மாநில 
கண்காணிப்புக்‌ குழுவினை அமைக்க வேண்டும்‌ என்றும்‌, பிரிவு 26(2)-இல்‌ இக்குழு ஆண்டிற்கு இருமுறை கூட்டப்பட வேண்டும்‌ 
என்றும்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 

2. மேலே இரண்டாவதாகப்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 2013-இன்‌ பிரிவு 26(-இன்‌ படி, மாண்புமிகு முதலமைச்சர்‌ அவர்களை தலைவராகவும்‌ 
இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ நான்கு சமூக சேவகர்கள்‌ (2 பெண்கள்‌) உள்பட 27 உறுப்பினர்களை கொண்டு மாநில 
கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. 


3. மேலே மூன்றவாதாகப்‌ படிக்கப்பட்ட கடிதத்தில்‌, ஆணையர்‌, ஆதிதிராவிடர்‌ நலம்‌ அவர்கள்‌ மேற்காணும்‌ மாநில 
கண்காணிப்புக்‌ குழுவை திருத்தியமைத்து ஆணை வெளியிடுமாறு அரசைக்‌ கேட்டுக்கொண்டுள்ளார்‌. 

4. ஆணையர்‌, ஆதிராவிடர்‌ நலம்‌ அவர்களின்‌ கருத்துருவினை ஆய்வு செய்து, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ 
தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 2013 (மத்திய அரசு சட்டம்‌ எண்‌. 25/2013) (The Prohibition 
of Employment as Manual Scavengers and their Rehabilitation Act, 2013 - Central Act 110.2 of 2013) - இன்‌ 
செயலாக்கத்தை கண்காணிக்காவும்‌, அதனை செம்மையாக செயல்படுத்துவதற்கு ஏதுவாக ஆலோசனை வழங்கவும்‌ மாநில 
கண்காணிப்பு குழுவை கீழ்கண்டவாறு திருத்தியமைத்து ஆணை வெளியிடப்படுகிறது. 


மாண்புமிகு முதலமைச்சர்‌ அல்லது முதலமைச்சர்‌ அவர்களால்‌ நியமனம்‌ செய்யப்படும்‌ அமைச்சர்‌ தலைவர்‌ 
(பிரிவு 26௫ (8] 


| 


டி ஸர 


ஆதிதிராவிடர்களுக்கான தேசிய ஆணையம்‌ மற்றும்‌ தூய்மை பணிபுரிவோருக்கான தேசிய 

ஆணையத்தின்‌ பிரிதிநிதிகள்‌ [(பிரிவு 260 (8] 

ை 
கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/முதன்மைச்‌ செயலாளர்‌/செயலாளர்‌ நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ 

குடிநீர்‌ வழங்கல்‌ துறை [(பிரிவு 26௫ (] 

கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/முதன்மைச்‌ செயலாளர்‌/செயலாளர்‌ ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 

ஊராட்சித்‌ துறை [(பிரிவு 26] (9)] 

கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/முதன்மைச்‌ செயலாளர்‌/செயலாளர்‌ உள்‌, மதுவிலக்கு மற்றும்‌ 

ஆயத்தீர்வைத்‌ துறை [(பிரிவு 260 (9] 


7 


நி 
Ea 


Nov. 29, 2023] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 113 


மேலாண்மைத்‌ துறை [(பிரிவு 26(1) (9] 


1 


_ = 
= 
. 


ற்‌: 
3. 
4. 
5. 
6. 
in 


Ea 


9. | முதன்மை செயல்‌ அலுவலர்‌, கண்ட்டோண்மெண்ட்‌ போர்டு, சென்னை [(பிரிவு 26(1) (h)] 
. 
“[பொது மேலாளர்‌, மாறில ஆனிமாள வங்கியாளர்‌ குழு [சரிவு 250 G] 


கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌/முதன்மைச்‌ செயலாளர்‌/செயலாளர்‌ ஆதிதிராவிடர்‌ மற்றும்‌ 
பழங்குடியினர்‌ நலத்துறை [(பிரிவு 26] (6] 

23. | மேற்படி சட்டத்தினை நடைமுறைப்படுத்துதல்‌ தொடர்புடைய அரசு துறைகளின்‌ பிரதிநிதிகள்‌ 
மற்றும்‌ பிற முகமைகளின்‌ பிரதிநிதிகள்‌ தேவைக்கு ஏற்ப அவ்வபோது கூட்டத்திற்கு 
அழைக்கப்படுவர்‌) [(பிரிவு 26(1) (] 


315 


8 


வம்‌ 


N 
bes 


சமூக வேசகர்கள்‌ 

திரு. வீரவேந்தன்‌, த/பெ. இராமன்‌, எண்‌.134, அம்பேத்கார்‌ நகர்‌, நாராயணவலசு, ஈரோடு 
மாவட்டம்‌. 

. [ திரு. கராத்தே சிலம்பரசன்‌, த/பெ. கே. கோவிந்தன்‌, எண்‌.266, மேலத்தெரு, கீர்த்தனகிரி 
அஞ்சல்‌, குறிஞ்சிப்பாடி வட்டம்‌, கடலூர்‌ மாவட்டம்‌. 
திருமதி ம. கனிமொழி, க/பெ. மகேந்திரன்‌, எண்‌. 3/207, வெள்ளக்கல்பட்டி, தோழக்கண்ணியம்மன்‌ 
ஆர்ச்‌, எதுமலை தாலுக்கா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌. 
திருமதி ம. தவமேரி, க/பெ. மகேந்திரன்‌, எண்‌. 18/14, மகேந்திரப்‌ பல்லவன்‌ தெரு, மாமல்லன்‌ 
நகர்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 


5. மேலே பத்தி 5-இல்‌ அமைக்கப்பட்ட கண்காணிப்புக்‌ குழுவின்‌ பதவிக்காலம்‌ மூன்று ஆண்டுகள்‌ ஆகும்‌. மேலும்‌, 
இக்குழுவானது கீழ்க்காணும்‌ பணிகளை மேற்கொள்ள வேண்டும்‌:- 
1. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 
2013-ஐ அமுல்படுத்தப்படுவதை கண்காணித்தல்‌ மற்றும்‌ மாநில அரசிற்கும்‌, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும்‌ 
ஆலோசனை வழங்குதல்‌. 
i, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 
2013, தொடர்பான அனைத்து முகமைகளையும்‌ ஒருங்கிணைத்தல்‌. 
ii, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 
2013-ஐ அமுல்படுத்தும்போது அவ்வப்போது ஏற்படும்‌ தொடர்புடைய மற்ற நிகழ்வுகளையும்‌ மேற்கொள்ளுதல்‌. 
iV. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும்‌ தொழிலை தடை செய்தல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ மறுவாழ்வு சட்டம்‌, 
2013, பிரிவு 14-இல்‌ குறிப்பிட்டுள்ளபடி பணிகள்‌ மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க வேண்டும்‌. 
6. மேற்காணும்‌ கண்காணிப்புக்‌ குழுவானது, ஆண்டிற்கு இருமுறை கூட்டப்படுவதை உறுதி செய்யுமாறு மேலாண்மை 
இயக்குநர்‌, தாட்கோ அவர்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறார்‌. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 


க, லட்சுமி பிரியா, 
அரசு செயலாளர்‌. 


114 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part Il—Sec. 1 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMENT 


Fixation of Mill-wise Fair and Remunerative Price (FRP) for 2022-2023 
Sugar Season in respect of Sugar Mills in Tamil Nadu. 


[G.O.Ms.No.225, Agriculture and Farmers Welfare (51), 18th October 2023, ஐப்பசி 1, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. II(1)/AGFW/34/2023. 


In exercise of the powers conferred by sub-clause (1) of clause 3 of the Sugarcane (Control) Order, 1966, read with 
Department of Food and Public Distribution, Ministry of Consumer Affairs, Food and Public Distribution, Government of 
India, Extraordinary Notification No.G.S.R.663 (E)/Ess.Com/ Sugarcane, published at pages 1-2 of Part — Il-Section 3 
sub-section (i) of the Gazette of India, dated the 22nd October 2020, the Governor of Tamil Nadu hereby fixes the Mill-wise 
Fair and Remunerative Price (FRP) of sugarcane payable by producer of sugar for the sugar season 2022-2023, calculated 
based on the average recovery of sugar from sugarcane for the sugar season 2021-2022 as follows :- 


MILL WISE FAIR AND REMUNERATIVE PRICE (FRP) FOR SUGAR SEASON 2022-2023 


A f Fair and Remunerative Price @ Rs.2821.25 
SI bs ட்‌ பட்ட per Metric Tonne linked to 9.5% sugar 
N ்‌ Name of the sugar mills. Se TE Sug eiAne recovery with a premium of Rs.30.50 for 
0. 


for sugar season ்‌ ௦ 
2021-2022 (96). every increase of 0.1% recovery. 


(Rs.) 


The Kallakurichi-| Co-operative Sugar 
Mills Ltd., Moongilthuraipattu, 
Kallakurichi District. 


ள்‌ 2821.25 
நதி The Vellore Co-operative Sugar Mills 


2 
3 


1 The Salem Co-operative Sugar Mills 8.5 2821.25 
Ltd., Mohanur, 
Namakkal District. 


) 

4 
6 
5 


2821.25 

Ltd., Ammundi, Vellore District. 

4  |Tirupattur Co-operative Sugar Mills Ltd., 10.28 3059.15 
Kethandapatti, Tirupattur District. 

5 Chengalrayan Co-operative Sugar Mills 2821.25 
Ltd., Periyasevalai, Villupuram District. 
Tiruttani Co-operative Sugar Mills Ltd., 8.06 2821.25 
Tiruvalangadu, Tiruvallur District. 

7 M.R.K., Co-operative Sugar Mills Ltd., 8.32 2821.25 
Sethiathope, Cuddalore District 
Cheyyar Co-operative Sugar Mills Ltd., 8.60 2821.25 
Anakkavur, Tiruvannamalai District. 
Subramaniya Siva Co-operative Sugar 10.48 3120.15 
Mills Ltd., Gopalapuram, Dharmapuri 
District. 

10 | Kallakurichi-II Co-operative Sugar Mills 8.63 2821.25 
Ltd., Kachirayapalayam, Kallakurichi 
District. 

11 |The Amaravathy Co-operative Sugar 8.63 2821.25 
Mills Ltd., Krishnapuram, Tiruppur 
District. 

12 |Madurantakam Co-operative Sugar 8.38 2821.25 
Mills Ltd., Padalam, Chengalpet District. 


Nov. 29, 2023] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 115 


Fair and Remunerative Price @ Rs.2821.25 
per Metric Tonne linked to 9.5% sugar 
recovery with a premium of Rs.30.50 for 
every increase of 0.1% recovery. 


Average recovery of 
sugar from sugarcane 
for sugar season 
2021-2022 (%). 


Name of the sugar mills. 


Dharmapuri District Co-operative 
Sugar Mills Ltd., Palacode, Dharmapuri 
District. 


PUBLIC SECTOR 
1. |Arignar Anna Sugar Mills, Kurungulam, 9.22 
Thanjavur District. 
2. Perambalur Sugar Mills Ltd., Eraiyur, 9.50 
Perambalur District. 
து! 


me (es, 
wh 


PRIVATE SECTOR 


ட... Parry (India) Ltd., Nellikuppam, 9.14 
Cuddalore District. 


E.|.D. Parry (India) Ltd., Pugalur, Karur 
District. 


Rajshree Sugars & Chemicals Ltd., 
Varadaraj Nagar, Theni District. 
Rajshree Sugars & Chemicals Ltd., 
Mundiyampakkam, Villupuram District. 
Rajshree Sugars & Chemicals Ltd., 


Semmedu, 
Villupuram District. 


.22 
7 70 

.94 

9 


Bannari Amman Sugars Ltd., 8.91 
Sathiyamangalam, 
Erode District. 


Bannari Amman Sugars Ltd., 
Kolunthampattu, 
Tiruvannamalai District. 


11 Bannari Amman Sugars Ltd., Vengur, 
Kallakurichi District. 


2  |Ponni Sugars (Erode) Ltd., 
Odapalli, Namakkal District. 


3  |Kothari Sugars and Chemicals Ltd., 
Kattur, Trichy District. 
Kothari Sugars and Chemicals Ltd., 


Sathamangalam, 
Ariyalur District. 


15 |Dhanalaksmi Srinivasan Sugars Private 
Ltd., Udumbiyam, Perambalur District. 


10 


= 


ze 


C. SAMAYAMOORTHY, 
Agricultural Production Commissioner and 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


